இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 


க. பொ. க (சாதாரண தர)ப்‌ பரீட்சை - 2019 


90 - வடிவமைப்பும்‌ மின்‌ இலத்திரனியல்‌ தொழினுட்பவியலும்‌ 
புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌ 


வினாப்பத்திரம்‌ | 40 % 1 - 40 புள்ளிகள்‌ 


பகுதி 11 இற்குரிய மொத்தப்‌ புள்ளிகள்‌ 60 புள்ளிகள்‌ 


01 விடைகள்‌ 1 A பகுதிக்குரிய புள்ளிகள்‌ 04 
B பகுதிக்குரிய புள்ளிகள்‌ 03 

C பகுதிக்குரிய புள்ளிகள்‌ 03 

பொதுவான புள்ளிகள்‌ 05 

11 பகுதிக்குரிய புள்ளிகள்‌ 05 

மொத்தம்‌ 20 

02 விடைகள்‌ 1 பகுதிக்குரிய புள்ளிகள்‌ 02 
11 பகுதிக்குரிய புள்ளிகள்‌ 03 

ili பகுதிக்குரிய புள்ளிகள்‌ 03 

IV பகுதிக்குரிய புள்ளிகள்‌ 02 

மொத்தம்‌ 10 

03 விடைகள்‌ 1 பகுதிக்குரிய புள்ளிகள்‌ 02 
11 பகுதிக்குரிய புள்ளிகள்‌ 02 

111 பகுதிக்குரிய புள்ளிகள்‌ 03 

IV பகுதிக்குரிய புள்ளிகள்‌ 03 

மொத்தம்‌ 10 

04 விடைகள்‌ 1 பகுதிக்குரிய புள்ளிகள்‌ 02 
11 பகுதிக்குரிய புள்ளிகள்‌ 02 

111 பகுதிக்குரிய புள்ளிகள்‌ 03 

IV பகுதிக்குரிய புள்ளிகள்‌ 03 

மொத்தம்‌ 10 

05 விடைகள்‌ 1 பகுதிக்குரிய புள்ளிகள்‌ 02 
11 பகுதிக்குரிய புள்ளிகள்‌ 02 

111 பகுதிக்குரிய புள்ளிகள்‌ 03 

IV பகுதிக்குரிய புள்ளிகள்‌ 03 

மொத்தம்‌ 10 

06 விடைகள்‌ 1 பகுதிக்குரிய புள்ளிகள்‌ 03 
11 பகுதிக்குரிய புள்ளிகள்‌ 02 

111 பகுதிக்குரிய புள்ளிகள்‌ 02 

IV பகுதிக்குரிய புள்ளிகள்‌ 03. 

மொத்தம்‌ 10 

07 விடைகள்‌ 1 பகுதிக்குரிய புள்ளிகள்‌ 02 
11 பகுதிக்குரிய புள்ளிகள்‌ 03 

111 பகுதிக்குரிய புள்ளிகள்‌ 03 

IV பகுதிக்குரிய புள்ளிகள்‌ 02 

மொத்தம்‌ 10 


பகுதி 1] வினாப்பத்திரத்திற்கு வழங்கும்‌ புள்ளி விபரம்‌ 





- முதலாவது வினா கட்டாய வினா இதற்குரிய புள்ளிகள்‌ - 20 புள்ளிகள்‌ 
- ஏனைய 06 வினாக்களில்‌ 04 வினாக்களுக்கு விடையளிக்க வேண்டும்‌ = 40 புள்ளிகள்‌ 
இந்த வினாப்பத்திரத்திரத்திற்கான இறுதிப்‌ புள்ளிகள்‌ - 100 புள்ளிகள்‌ 


Download Past Papers at : www.freebooks. Ik 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 


க.பொ.க (சா.தர)ப்‌ பரீட்சை - 2019 
விடைத்தாள்களுக்குப்‌ புள்ளியிடல்‌ - பொது நுட்ப முறைகள்‌ 
விடைத்தாள்களுக்குப்‌ புள்ளியிடும்போதும்‌, புள்ளிப்பட்டியலில்‌ புள்ளிகளைப்‌ பதியும்போதும்‌ ஓர்‌ 
அங்கீகரிக்கப்பட்ட முறையைக்‌ கடைப்பிடித்தல்‌ கட்டாயமானதாகும்‌. அதன்பொருட்டு பின்வரும்‌ முறையில்‌ 
செயற்படவும்‌. 

1. விடைத்தாள்களுக்குப்‌ புள்ளியிடுவதற்கு சிவப்பு நிற குமிழமுனை பேனாவை பயன்படுத்தவும்‌. 

2. சகல விடைத்தாள்களினதும்‌ முதற்பக்கத்தில்‌ உதவிப்‌ பரீட்சகரின்‌ குறியீட்டெண்ணைக்‌ குறிப்பிடவும்‌. 
இலக்கங்கள்‌ எழுதும்போது தெளிவான இலக்கத்தில்‌ எழுதவும்‌. 

3. இலக்கங்களை எழுதும்போது பிழைகள்‌ ஏற்பட்டால்‌ அவற்றைத்‌ தனிக்கோட்டினால்‌ கீறிவிட்டு, மீண்டும்‌ 
பக்கத்தில்‌ சரியாக எழுதி, ஒப்பம்‌ இடவும்‌. 

4. ஒவ்வொரு வினாவினதும்‌ உபபகுதிகளின்‌ விடைகளுக்காக பெற்றுக்கொண்ட புள்ளியை பதியும்‌ போது 
அந்த வினாப்பகுதிகளின்‌ இறுதியில்‌ A இன்‌ உள்‌ பதியவும்‌. இறுதிப்‌ புள்ளியை வினா இலக்கத்துடன்‌ 
|] இன்‌ உள்‌ பின்னமாகப்‌ பதியவும்‌. புள்ளிகளைப்‌ பதிவதற்கு பரீட்சகர்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிரலை 
உபயோகிக்கவும்‌. 


உ தாரணம்‌ - வினா லை 03 


() 4 + (i) 3 + Gi) 3 s ao 


5 5 5 15 


பல்தேர்வு விடைத்தாள்‌ (துளைத்தாள்‌ ) 

1. புள்ளி வழங்கும்‌ திட்டத்தின்‌ படி சரியான தெரிவைத்‌ துளைத்தாளில்‌ அடையாளமிடவும்‌. அவ்வாறு 
அடையாளமிடப்பட்ட இடத்தை வெட்டி நீக்கித்‌ துளைத்தாளைத்‌ தயாரிக்கவும்‌. துளைத்தாளை விடைகளின்‌ 
மீது சரியாக வைத்துக்கொள்ளக்கூடியதாகச்‌ சுட்டெண்‌ அடைப்பையும்‌ வெட்டி நீக்கவும்‌. சரியான 
விடைகளின்‌ எண்ணிக்கையைக்‌ காட்டும்‌ அடைப்பையும்‌ வெட்டி நீக்கவும்‌. சரியான, பிழையான விடைகளை 
குறிப்பிடக்கூடியதாக ஒவ்வொரு வரிசைக்கும்‌ இறுதியில்‌ வெற்று நிரையொன்றை வெட்டி ஏற்படுத்திக்‌ 
கொள்ளவும்‌. வெட்டிக்கொண்ட துளைத்தாளில்‌ பிரதம பரீட்சகரிடம்‌ கையொப்பம்‌ பெற்று 


அங்கீகரித்துக்‌ கொள்ளவும்‌. 


2. அதன்‌ பின்னர்‌ விடைத்தாளை நன்கு பரிசீலித்துப்‌ பார்க்கவும்‌. ஏதாவது வினாவுக்கு, ஒரு விடைக்கும்‌ அதிகமாக 
குறியிட்டிருந்தாலோ, ஒரு விடைக்காவது குறியிடப்படாமலிருந்தாலோ தெரிவுகளை வெட்டிவிடக்கூடியதாக 
கோடொன்றைக்‌ கீறவும்‌. சில வேளைகளில்‌ பரீட்சார்த்தி முன்னர்‌ குறிப்பிட்ட விடையை அழித்துவிட்டு வேறு 
விடைக்குக்‌ குறியிட்டிருக்க முடியும்‌. அவவாறு அழித்துள்ள போது நன்கு அழிக்காது விட்டிருந்தால்‌, அவ்வாறு 
அழிக்கப்பட்ட தெரிவின்‌ மீதும்‌ கோடிடவும்‌. 


90 - வடிவமைப்பும்‌ மின்‌, இலத்திரனியல்‌ தொழினுட்பவியல்‌ (புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌) - க.பொ.த (சாதாரண தற)ப்‌ பரீட்சை - 2019 - இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. 





Download Past Papers at : www.freebooks. Ik 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமான 
3; e p விடைத்தாளின்‌ மீது சரியாக வைக்கவும்‌. சரியான விடையை * அடையாளத்துடன்‌ 
விடையை O அடையாளத்தாலும்‌ இறுதி நிரலில்‌ அடையாளமிடவும்‌. சரியான விடைகளின்‌ எண்ணிக்கையை 
அவ்வவ்‌ தெரிவுகளின்‌ இறுதி நிரையின்‌ கீழ்‌ எழுதவும்‌. அத்துடன்‌ அவற்றை கூட்டி சரியான புள்ளியை உரிய 
கட்டத்தில்‌ எழுதவும்‌. புள்ளி பரிவர்த்தனை செய்யும்‌ சந்தர்ப்பங்களில்‌ பரிவர்த்தனை செய்யப்பட்ட புள்ளியை 
உரிய கூட்டினுள்‌ எழுதவும்‌. 


கட்டமைப்பு கட்டுரை மற்றும்‌ கட்டுரை விடைத்தாள்கள்‌ 

1. பரீட்சார்த்திகளால்‌ விடைத்தாளில்‌ வெறுமையாக விடப்பட்டுள்ள இடங்களையும்‌, பக்கங்களையும்‌ குறுக்குக்‌ 
கோடிட்டு வெட்டிவிடவும்‌. பிழையான பொருத்தமற்ற விடைகளுக்குக்‌ கழ கோடிடவும்‌. புள்ளி 
வழங்கக்கூடிய இடங்களில்‌ ஈ ௮டையாளமீட்டு எதனைக்‌ காட்டவும்‌. 

2. புள்ளிகளை ஓவலண்‌ட்‌ கடதாசியின்‌ இடது பக்கத்தில்‌ குறிக்கவும்‌. 

3. சகல வினாக்களுக்கும்‌ கொடுத்த முழுப்‌ புள்ளியை விடைத்தாளின்‌ முன்‌ பக்கத்திலுள்ள பொருத்தமான 
பெட்டியினுள்‌ வினா இலக்கத்திற்கு நேராக 3 ஒலக்கங்களில்‌ பதியவும்‌. வினாத்தாளில்‌ உள்ள 
அறிவுறுத்தலின்‌ படி வினாக்கள்‌ தெரிவு செய்யப்படல்‌ வேண்டும்‌. எல்லா வினாக்களினதும்‌ புள்ளிகளும்‌ 
முதல்‌ பக்கத்தில்‌ பதியப்பட்ட பின்‌ விடைத்தாளில்‌ மேலதிகமாக எழுதப்பட்டிருக்கும்‌ விடைகளின்‌ புள்ளிகளில்‌ 
குறைவான புள்ளிகளை வெட்டி விடவும்‌. 

4. மொத்த புள்ளிகளை கவனமாக கூட்டி முன்‌ பக்கத்தில்‌ உரிய கூட்டில்‌ பதியவும்‌. விடைத்தாளில்‌ 
வழங்கப்பட்டுள்ள விடைகளுக்கான புள்ளியை மீண்டும்‌ பரிசீலித்த பின்‌ முன்னால்‌ பதியவும்‌. ஒவ்வொரு 


வினாக்களுக்கும்‌ வழங்கப்படும்‌ புள்ளிகளை உரிய விதத்தில்‌ எழுதுவும்‌. 


௩ புள்ளிப்பட்டியல்‌ குயாரித்தல்‌ 

ஒரு வினாப்பத்திரம்‌ உள்ள பாடங்கள்‌ தவிர ஏனைய சகல பாடங்களுக்குமான இறுதிப்புள்ளி குழுவினுள்‌ 
கணிப்பிடப்படமாட்டாது. இது தவிர ஒவ்வொரு வினாப்பத்திரத்துக்குமான இறுதிப்புள்ளி தனித்தனியான 
புள்ளிப்பட்டியலில்‌ பதியப்பட வேணடும்‌. வினாப்பத்திரம்‌ | இற்கான புள்ளி வினாப்பத்திரம்‌ | இற்குரிய 
புள்ளிப்பட்டியலில்‌ “Total Marks” என்ற நிரலில்‌ பதிந்து எழுத்திலும்‌ எழுத வேண்டும்‌. வினாப்பத்திரம்‌ 11 
இற்கான புள்ளி வினாப்பத்திரம்‌ I] இற்குரிய புள்ளி பட்டியலில்‌ பகுதிப்புள்ளிகளை உள்ளடக்கி இறுதிப்புள்ளியை 
புள்ளிப்பட்டியலின்‌ “Total Marks” என்ற நிரலில்‌ பதியவும்‌. 43 சித்திரப்‌ பாடத்திற்குரிய 1, 11, மற்றும்‌ 111 ஆம்‌ 
வினாப்பத்திரங்களுக்குரிய புள்ளிகளை தனித்தனியாக புள்ளிப்பட்டியலில்‌ “Total Marks” என்ற நிரலில்‌ 
பதிந்து எழுத்திலும்‌ எழுதுதல்‌ வேண்டும்‌. 


21 - சிங்களமொழியும்‌ இலக்கியமும்‌, 22 - தமிழ்மொழியும்‌ இலக்கியமும்‌ ஆகிய இரு பாடங்களும்‌ 
வினாப்பத்திரம்‌ | இற்குரிய புள்ளி புள்ளிப்பட்டியலில்‌ “Total Marks” என்ற நிரலில்‌ பதிந்து எழுத்திலும்‌ எழுத 
வேண்டும்‌. வினாப்பத்திரம்‌ II, [11 இற்கான புள்ளிகளை தனி தனியான புள்ளித்தாளில்‌ பகுதிப்புள்ளிகளை 
உள்ளடக்கி “Total Marks” எனும்‌ நிரலில்‌ பதிதல்‌ வேண்டும்‌. 


முக்கியக்‌ குறிப்பு : 
சகல சந்தர்ப்பங்களிலும்‌ ஒவ்வொரு வினாப்பத்திரத்திற்கும்‌ உரிய முழுப்புள்ளியானது முழுத்தானத்தில்‌ 
வினாப்பத்திரம்‌ 1, 1 மற்றும்‌ 11! என்ற புள்ளி பட்டியலின்‌ உரிய நிரலில்‌ நிரலில்‌ உரிய வகையில்‌ பதிதல்‌ வேணடும்‌. 


எந்தவிதமான காரணங்களிற்காகவும்‌ வினாப்பத்திரத்தின்‌ இறுதிப்புள்ளியானது தசம தானங்களில்‌ 





பதியப்படலாகாது. 





90 - வடிவமைப்பும்‌ மின்‌, இலத்திரனியல்‌ தொழினுட்பவியல்‌ (புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌) - க.பொ.த (சாதாரண தற)ப்‌ பரீட்சை - 2019 - இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. 


Download Past Papers at : www.freebooks. Ik 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 


Bae © கிமு KAD முழுப்‌ பதிப்புரிமையுடையது All டப Reserved] — 


Rr OT P 

dant Department of Examinations, எஇலங்கைய்‌ வரீட்சைத்‌ neoan acin ir reni of ! 

noe Bai ee: bene திணைக்களம்‌ i Departme nt.of eS SriLank ke ஸ்‌ டன்‌ 
gason enc sania of (aas eve) Smoa, 2019 GE (௫௮௮ 
கல்விப்‌ பொதுத்‌ தராதரப்‌ பத்திர (சாதாரண தற)ப்‌ பரீட்சை, 2019 டிசெம்பர்‌ 
General Certificate of Education (Ord. Level) Examination, December 2019 


50௯௦௯௦, செமே w gocelan maesodea I, Il 


வடிவமைப்பும்‌ மின்‌ இலத்திரனியல்‌ தொழினுட்பவியலும்‌ I, 11 06.12.2019 / 0830 - 1140 
Design, Electrical & Electronic Technology I, I a 
| { ரன pen BODO இ mes ௫ 10 8 


முன்று மணித்தியாலம்‌ மேலதிக வாசிப்பு நேரம்‌ 10 நிமிடங்கள்‌ 
Three hours | Additional Reading Time 10 minutes 





| வடிவமைப்பும்‌ மின்‌ இலத்திரனியல்‌ தொழினுட்பவியலும்‌ I 


(1) எல்லா வினாக்களுக்கும்‌ விடை எழுதுக. 


1 தொடக்கம்‌ 40 வரையுள்ள வினாக்கள்‌ ஒவ்வொன்றிலும்‌ (1), (2), (3), (4 என இலக்கமிடப்பட்ட 
விடைகளில்‌ சரியான அல்லது மிகப்‌ பொருத்தமான விடையைத்‌ தெரிவுசெய்க. | 


உமக்கு வழங்கப்பட்டுள்ள விடைத்தாளில்‌ ஒவ்வொரு வினாவுக்கும்‌ உரிய வட்டங்களில்‌ உமது விடையின்‌ 
இலக்கத்தை ஒத்த வட்டத்தினுள்ளே புள்ளடியை (x) இடுக. 

அவ்விடைத்தாளின்‌ மறுபக்கத்தில்‌ தரப்பட்டுள்ள மற்றைய அறிவுறுத்தல்களையும்‌ கவனமாக வாசித்து, 
அவற்றைப்‌ பின்பற்றுக. 





1. கவராயம்‌, நேர்விளிம்பு ஆகியவற்றை மாத்திரம்‌ பயன்படுத்தி அமைக்கக்கூடிய கோணங்களின்‌ உருக்கள்‌ 
நான்கு வருமாறு: 


உட 


இந்த உருக்களுக்கு அமைய a’, b°, c,d ஆகிய கோணங்களின்‌ பெறுமானங்கள்‌ முறையே 





(1) 30°, 15°,75°, 130 (2) SOU", 15°, 50, 120° 
(3) 60°, 30°,75°, 120° (4) 60°, 45°, 65°, 150° 

2. இரண்டு குவியங்களைக்‌ (focuses) கொண்ட கேத்திரகணிதத்‌ தளவுரு 
(1) வட்டம்‌ (2) முட்டையுருவான வட்டம்‌ 
(3) பரவளைவு (4) நீள்வளையம்‌ 


3. நான்கு விற்கள்‌ A,B,C,D எனக்‌ குறிப்பிடப்பட்டுள்ளன. அவை தொடர்பான சில கூற்றுகள்‌ 
வருமாறு: 
P - எல்லா விற்களுக்குமான மையம்‌ ஒன்றாகும்‌. 
Q - விற்களுக்குத்‌ தனித்தனியே நான்கு மையங்கள்‌ உள்ளன. 
R - ஆரைகள்‌ சமமானவையாகும்‌. 





S - ஆரைகள்‌ சமமற்றுவையாகும்‌. 

1 - விற்கள்‌ ஒன்றுக்கொன்று சமாந்தரமானவையாகும்‌. 

இவற்றுள்‌ சரியானவை A 

(1) P,0,R ஆகியன மாத்திரம்‌ (2) P,5,T ஆகியன மாத்திரம்‌ Bo 
(3) Q,R,T ஆகியன மாத்திரம்‌ (4) Q,S,T ஆகியன மாத்திரம்‌ | D 


Download Past Papers at : www.freebooks. Ik 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 


4. 


10. 


11. 


12. 


13. 


14. 


V 


C Ve Ve Ye 
த நேரம்‌ ட நேரம்‌ ie நேரம்‌ நேரம்‌ 
a 7 த (3) (4) 


எறிய வகைகளை இனங்காண்பதற்கு இக்குறியீடு பயன்படுத்தப்படூவது 
(1) முதற்கோண எறியத்தின்‌ போதாகும்‌. 

(2) மூன்றாம்‌ கோண எறியத்தின்‌ போதாகும்‌. 

(3) சமவளவு எறியத்தின்‌ போதாகும்‌. 

(4) முப்பரிமாண எறியத்தின்‌ போதாகும்‌. 





வடிவமைப்புச்‌ செயன்முறையின்போது பிரச்சினையொன்றின்‌ தன்மையை இனங்காண முடிவது 
(1) பிரச்சினைக்கான தீர்வினை வழங்குவதன்‌ மூலமாகும்‌. 

(2) பிரச்சினையைப்‌ பகுப்பாய்வு செய்வதன்‌ மூலமாகும்‌. 

(3) தகவல்‌ ஆய்வின்‌ மூலமாகும்‌. 

(4) பொருத்தமான தீர்வினைத்‌ தெரிவுசெய்வதன்‌ மூலமாகும்‌. 


உத்தேசத்‌ தீர்வில்‌ காணப்பட வேண்டிய தன்மையை விளக்கும்‌ சுருக்கமான எழுத்து வடிவிலான கூற்று 
(1) பிரச்சினைப்‌ பகுப்பாய்வு எனப்படும்‌. (2) வடிவமைப்புச்‌ சுருக்கம்‌ எனப்படும்‌. 
(3) உத்தேசத்‌ தீர்வு எனப்படும்‌. (4) வடிவமைப்பு விவரக்கூறு எனப்படும்‌. 


உத்தேசத்‌ தீர்விலுள்ள இயல்புகள்‌ (உதாரணம்‌: நீளம்‌, அகலம்‌, நிறை, வகை அழகியற்‌ பெறுமானம்‌) 
உள்ளடங்குவது 

(1) வடிவமைப்புச்‌ சுருக்கத்திலாகும்‌. (2) திட்டமிடல்‌ படிவத்திலாகும்‌. 

(3) நிருமாண விவரக்கூறிலாகும்‌. (4) உத்தேசத்‌ தீர்விலாகும்‌. 


வடிவமைப்புச்‌ செயன்முறை, சில படிமுறைகளில்‌ மேற்கொள்ளப்படூவது 
(1) பிரச்சினைப்‌ பகுப்பாய்விற்காகும்‌. (2) பிரச்சினைக்கான தீர்வுகளை வழங்குவதற்காகும்‌. 
(3) தகவல்‌ ஆய்விற்காகும்‌. (4) பொருத்தமான தீர்வினைத்‌ தெரிவுசெய்வதற்காகும்‌. 


மின்வலுவை அளவிடூவதற்குப்‌ பயன்படுத்தப்படும்‌ சர்வதேச அலகு யாது? 
(1) ஹென்றி (2) கூலோம்‌ (3) வாற்று (4) வாற்று மணி 


மின்‌ பற்றாசுக்கோலின்‌ பிரதான பகுதிகள்‌ யாவை? 

(1) வலு வழங்கல்‌ வயர்‌, காவலிப்‌ பிடி, நிக்குரோம்‌ சுருள்‌, முனை 

(2) மின்‌ வழங்கல்‌ வயர்‌, நிக்குரோம்‌ சுருள்‌, பற்றாசு ஈயம்‌, முனை 

(3) முனை, நிக்குரோம்‌ சுருள்‌, பற்றாசு ஈயம்‌, பாயம்‌ 

(4) காவலிப்‌ பிடி, வலு வழங்கல்‌ வயர்‌. நிக்குரோம்‌ சுருள்‌, பற்றாசு ஈயம்‌ 


நான்கு நிறப்‌ பட்டிகைகளைக்‌ கொண்ட நிறப்‌ பரிபாடை முறையைப்‌ பயன்படுத்தும்போது 4.74 5% 
எனும்‌ தடையிக்கெனப்‌ பயன்படுத்த வேண்டிய நிறங்களாவன 

(1) மஞ்சள்‌, ஊதா, பொன்‌ மஞ்சள்‌, பொன்‌ மஞ்சள்‌ 

(2) மஞ்சள்‌, ஊதா, வெள்ளி. வெள்ளி 

(3) மஞ்சள்‌, ஊதா, வெள்ளி, பொன்‌ மஞ்சள்‌ 

(4) மஞ்சள்‌, ஊதா, பொன்‌ மஞ்சள்‌, வெள்ளி 


2062. 302 தடைகள்‌ இரண்டைச்‌ சமாந்தரமாகத்‌ தொடூக்கும்போது சமவலுத்‌ தடைப்‌ பெறுமானம்‌ 
(1) 30 ஆகும்‌. (2) 60 ஆகும்‌. (3) 122 ஆகும்‌. (4) 242 ஆகும்‌. 


இலக்கப்‌ பல்மானி, ஒப்புளிப்‌ பல்மானி ஆகியன தொடர்பான மிகச்‌ சரியான கூற்று யாது? 

(1) இலக்கப்‌ பல்மானியின்‌ அகத்‌ தடை குறைவாகும்‌; ஓப்புளிப்‌ பல்மானியின்‌ அகத்‌ தடை அதிகமாகும்‌. 
(2) இலக்கப்‌ பல்மானியின்‌ அகத்‌ தடை அதிகமாகும்‌; ஒப்புளிப்‌ பல்மானியின்‌ அகத்‌ தடை குறைவாகும்‌. 

(3) இலக்க மற்றும்‌ ஒப்புளிப்‌ பல்மானிகளின்‌ அகத்‌ தடைகள்‌ சமமானவையாகும்‌. 

(4) இலக்க மற்றும்‌ ஒப்புளிப்‌ பல்மானிகள்‌ இரண்டுக்கும்‌ அக வலு வழங்கல்‌ சமவளவில்‌ தேவையாகும்‌. 


சுற்றில்‌ ஆளி S இனை மூடும்போது நேரத்துக்கேற்ப கொள்ளளவியினூடான 3 


வோல்ற்றளவின்‌ (V) விருத்தியைச்‌ சரியாக வகைகுறிக்கும்‌ வரைபு எது? 


ட ௫ 








90 - வடிவமைப்பும்‌ மின்‌, இலத்திரனியல்‌ தொழினுட்பவியல்‌ (புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌) - க.பொ.த (சாதாரண தற)ப்‌ பரீட்சை - 2019 - இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. 


Download Past Papers at : www.freebooks. Ik 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 


15. 


16. 


17. 


18. 


21. 


22. 


23. 


24. 


90 - வடிவமைப்பும்‌ மின்‌, இலத்திரனியல்‌ தொழினுட்பவியல்‌ (புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌) - க.பொ.த (சாதாரண தர)ப்‌ பரீட்சை - 2019 - இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. 


மின்சார சபையினால்‌ வீடுகளுக்கு வழங்கப்படும்‌ மின்சாரத்தின்‌ வோல்ற்றளவு 230V எனக்‌ காட்டப்பட்டிருப்பது 
அந்த வோல்ற்றளவு அலையின்‌ 

(1) உச்சப்‌ பெறுமானமாகும்‌. (2) இழிவுப்‌ பெறுமானமாகும்‌. 

(3) சராசரிப்‌ பெறுமானமாகும்‌. (4) இடை வர்க்கமூலப்‌ பெறுமானமாகும்‌. 


13 & பொதுவான குதை வெளிவழங்கிக்கான வடங்களை இடும்போது உயிர்க்‌ கம்பி, நொதுமல்‌ கம்பி 
ஆகியவற்றுக்கெனப்‌ பயன்படுத்தப்படம்‌ வடங்களாவன 

(1) 1/1.13 பீ.வீசீ., பி.வீ.சீ. செப்பு கபிலம்‌ மற்றும்‌ நீலம்‌ 

(2) 1/1.13 பீ.வீ.சீ., செப்பு சிவப்பு மற்றும்‌ நலம்‌ 

(3) 7/0.50 பி.வீ.சீ., பீ.வீ.சீ. செப்பு கபிலம்‌ மற்றும்‌ நலம்‌ 

(4) 7/1.04 பீ.வீ.சீ., பி.வீ.சீ. செப்பு கபிலம்‌ மற்றும்‌ நீலம்‌ 


13 A குதை வெளிவழங்கலைக்‌ கொண்ட சுற்றுக்கெனப்‌ பயன்படுத்த வேண்டிய மிகப்‌ பொருத்தமான நுண்‌ 
சுற்றுடைப்பான்‌ (MCB) எது? 


(1) 6A MCB (2) 10A MCB (3) 164 MCB (4) 20A MCB 
நிலைமாற்றியொன்றின்‌ துணைச்‌ சுருளின்‌ பயப்பு வோல்ற்றளவுடன்‌ நேர்விகிதசமமாக அமைவது 
(1) நிலைமாற்றியினது அகணியின்‌ நீளம்‌ (2) சுருள்‌ சுற்றப்பட்டுள்ள்‌ அகணியின்‌ பரப்பளவு 
(3) சுருள்‌ கம்பிகளின்‌ விட்டம்‌ (4) சுருளிலுள்ள சுற்றுகளின்‌ எண்ணிக்கை 


அஞ்சலியின்‌ (Relay) தொழிற்பாட்டுக்கு அடிப்படையாக அமைவது, அதிலுள்ள 
(1) மின்‌ காந்தமாகும்‌. (2) தடையியாகும்‌. (3) ஆளியாகும்‌. (4) கொள்ளளவியாகும்‌. 


நேரோட்ட மோட்டரின்‌ சுழற்சி தொடர்பான சரியான கூற்றினைத்‌ தெரிவுசெய்க. 

(1) இரண்டூ நிலையான காந்தங்கள்‌ காணப்பட வேண்டும்‌. 

(2) காந்தவிசைக்‌ கோடுகளுக்கிடையே ஓட்டத்தைக்‌ காவும்‌ கடத்தியொன்று காணப்பட வேண்டும்‌. 
(3) காந்தவிசைக்‌ கோடுகளுக்கிடையே கடத்தியொன்று இயங்கச்‌ செய்யப்பட வேண்டும்‌. 

(4) ஆடலோட்ட மின்வழங்கல்‌ நிலவ வேண்டும்‌. 


வாகனங்களில்‌ பயன்படூத்தப்படும்‌ ஈய - அமிலச்‌ சேமிப்புக்‌ கலத்தை மின்னேற்றும்‌ சரியான முறை யாது? 

(1) மின்னேற்றஞ்‌ செய்யப்பட்ட மற்றொரு கலத்தைப்‌ பயன்படுத்துதல்‌ 

(2) நேரோட்ட மின்னோட்டத்தை மற்றொரு நேரோட்ட மின்னோட்டமாக மாற்றீடு செய்யும்‌ உபகரணமொன்றைப்‌ | 
பயன்படுத்துதல்‌ | 

(3) ஆடலோட்டத்தை நேரோட்டமாக மாற்றீடு செய்யும்‌ உபகரணமொன்றைப்‌ பயன்படுத்துதல்‌ 

(4) ஆடலோட்டத்தை மற்றொரு ஆடலோட்டமாக மாற்றீடு செய்யும்‌ உபகரணமொன்றைப்‌ பயன்படூத்துதல்‌ 


நிலைமாற்றியொன்றில்‌ நிகழக்கூடிய பாதிப்புகள்‌ இரண்டு வகைப்படும்‌. அவை யாவை? | 
(1) செம்பு இழப்பு, வெப்ப இழப்பு (2) இரும்பு இழப்பு, சுழிப்போட்ட இழப்பு 
(3) இரும்பு இழப்பு, பின்னிடைவு இழப்பு (4) செம்பு இழப்பு, இரும்பு இழப்பு 


உருவில்‌ தடையை அளவிடூவதந்கென, பல்மானியொன்று 
வழிப்படுத்தப்பட்டபோது அதிலுள்ள காட்டி அமைந்திருந்த விதம்‌ 
காட்டப்பட்டூள்ளது. காட்டியின்‌ அமைவுக்கு ஏற்ப தடையின்‌ 
பெறுமானம்‌ யாது? 










(1) 1.5 Q > N 
(2) 15 Q sacs Mh Eu வலம்‌ 
(3) 150 Q 
jolie ax 3 1K 

x 100 


சிலிக்கன்‌ இருவாயி ஒன்றின்‌ முன்முகக்கோடல்‌ வோல்ற்றளவு எவ்வளவு? 


(1) 0.2 V (2) 04V (3) 06V (4) 0.8 V 
வோல்ற்றளவுச்‌ சீராக்கற்‌ சுற்றில்‌ பயன்படூத்தக்கூடிய இருவாயி யாது? 

(1) சீராக்கல்‌ இருவாயி (2) புள்ளித்‌ தொகுப்பு இருவாயி 
(3) சேனர்‌ இருவாயி (4) ஒளிகாலும்‌ இருவாயி 


பின்வருவனவற்றுள்‌ PNP திரான்சிற்றரை வகைகுறிக்கும்‌ குறியீடு எது? 


(1) ©) (2) ¥ (3) IA (4) -© 





Download Past Papers at : www.freebooks.Ik 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 


27. நேரோட்ட வழங்கியுடன்‌ இணைக்கப்பட்ட முனைவுகள்‌ மாறிக்‌ காணப்படுகின்ற போதிலும்‌ உரிய முனைவுத்‌ 
தன்மை கொண்ட சுமையுடன்‌ இணைப்பதற்குப்‌ பயன்படூத்தக்கூடிய சரியான சுற்று யாது? 


(1) (2 (3) 
28. உருவில்‌ காட்டப்பட்ட சுற்றில்‌ 5 V இன்‌ மூலமாக LED இனை ஒளிரச்‌ செய்வதற்குத்‌ 1S mA 
தொடராக இணைக்கப்பட வேண்டிய தடையியின்‌ பெறுமானம்‌ எவ்வளவு? 
(1) 100 Q (2) 200 Q R 
(3) 330 Q (4) 470 Q 5V | 


29. ஏதேனுமொரு சுற்றினைத்‌ தொழிற்படச்‌ செய்வதற்கென ஆடலோட்டமொன்றை நேரோட்டமாக மாற்றீடூ 
செய்வதற்கான பிரதான காரணம்‌ யாது? 
(1) அச்சுற்றினை குறைந்தளவு வலுவின்‌ மூலம்‌ தொழிற்படச்‌ செய்தல்‌ 
(2) அச்சுற்றின்‌ ஓட்டத்தைக்‌ கணிப்பதை இலகுவாக்கல்‌ 
(3) அச்சுற்றிலுள்ள இரசாயனப்‌ பதார்த்தங்கள்‌ கசிவதைத்‌ தவிர்த்தல்‌ 
(4) அச்சுற்றின்‌ முனைவுத்தன்மை மாறுபடூவதனால்‌ ஏற்படும்‌ இழப்பைத்‌ தவிர்த்தல்‌ 


30. திரான்சிற்றரொன்றின்‌ அடி மின்னோட்டத்திற்கு அமைவாகச்‌ சேகரிப்பான்‌ ஓட்டம்‌ 7. 

மாறுபடும்‌ விதம்‌ வரைபில்‌ காட்டப்பட்டூள்ளது. விரியலாக்கியாக இந்த 

திரான்சிற்றரைக்‌ கோடலுறச்செய்யப்‌ பொருத்தமான புள்ளியாக அமைவது 

(1) A ஆகும்‌. CD 

(2) B ஆகும்‌. 

(3) 6 ஆகும்‌. B 

(4) D ஆகும்‌. 

A I, 

31. டார்லின்ரன்‌ முறைக்கமைய இணைப்பதற்குத்‌ தேவையான திரான்சிற்றர்களின்‌ எண்ணிக்கை யாது? 

(1) 1 (2) 2 (3) 3 (4) 4 


32. உருவில்‌ காட்டப்பட்டுள்ள விரியலாக்கும்‌ சுற்றினது பெய்ப்பிற்கு, 
சைன்‌ வடிவ அலையை வழங்கும்போது இழப்பு ஏற்படாத 
சமிக்ஞை கிடைக்குமாயின்‌, அப்போது பயப்பாகக்‌ கிடைக்கும்‌ வெளியீடு 
அலையின்‌ வடிவம்‌ எது? உள்ளீடு வ 


(Il) Ay 2 Sf Fis 
3) அ: A 


33. பின்வருவனவற்றுள்‌ NOR படலையை வகைகுறிக்கும்‌ குறியீடு எது? 


(1) (2) (3) (4) 


34. பின்வரும்‌ உண்மை அட்டவணையைப்‌ பெறத்தக்க படலை எது? 





(1) XOR (2) OR AB Z 
(3) NAND (4) NOR 00 0 
ர. நி. ரி 
த மஜ 
| நி. 


Download Past Papers at : www.freebooks. Ik 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 


35. உருவில்‌ காட்டப்பட்டுள்ள சுற்றின்‌ பயப்பு பின்வருவனவற்றில்‌ எந்தப்‌ படலைத்‌ தொழிற்பாட்டை ஒத்திருக்கும்‌? 
A | 
si )-[>o—z 
A A A- A) > : 
12௪ aile Gs 3} 2 
(3) 


(1) (2) 


36. செயற்பாட்டு விரியலாக்கியானது நேர்மாற்று 
விரியலாக்கியாகப்‌ பயன்படூத்தப்படூம்‌ சுற்றின்‌ வரைபடம்‌ 
உருவில்‌ காட்டப்பட்டுள்ளது. அதில்‌ R, தடையின்‌ 
பெறுமானத்தை அதிகரிக்கும்போது யாது நிகழும்‌? 

(1) விரியலாக்க நயம்‌ குறைவடையும்‌. 

(2) நிகர்மாற்றுடன்‌ விரியலாக்க நயம்‌ குறைவடையும்‌. 
(3) விரியலாக்க நயம்‌ | ஆகும்‌. 

(4) விரியலாக்க நயம்‌ அதிகரிக்கும்‌. 





37. செயற்பாட்டு விரியலாக்கியை ஒப்பாளியாக / ஒப்பீட்டு 
மானியாகப்‌ பயன்படுத்கக்‌ கூடிய சுற்று உருவில்‌ 
காட்டப்பட்டூுள்ளது. இந்தச்‌ சுற்றின்‌ பயப்பு தொடர்பாக 
எந்தக்‌ கூற்று உண்மையானது? 

(1) V, = V, ஆகும்போது பயப்பு + வோல்ற்றளவாகும்‌. 
(2) V> V ஆகும்போது பயப்பு பூச்சிய வோல்ற்றளவாகும்‌. 
(3) V, < V, ஆகும்போது பயப்பு - வோல்ற்றளவாகும்‌. 
(4) Vi <V, ஆகும்போது பயப்பு பூச்சிய வோல்ற்றளவாகும்‌. 





38. A. A, ஆகியன தனி திரான்சிற்றர்‌ இடப்பட்ட, அழுத்தப்‌ பிரிப்புக்‌ கோடல்‌ செய்யப்பட்ட இரண்டு 
விரியலாக்கிகளாகும்‌. இந்த இரண்டூ விரியலாக்கிகளையும்‌ தொடர்நிலையில்‌ இணைக்கும்போது விரியலாக்க 
நயம்‌ 4000 ஆக அமையாமைக்கான காரணம்‌ யாது? 


விரியலாக்க நயம்‌ 80 விரியலாக்க நயம்‌ 50 
(1) A, விரியலாக்கியானது A, விரியாலாக்கிக்குச்‌ சுமையாக அமைதல்‌ 
(2) A, விரியலாக்கியானது A, விரியாலாக்கிக்குச்‌ சுமையாக அமைதல்‌ 
(3) A, A, ஆகியவற்றின்‌ விரியலாக்க நயமானது அவற்றைத்‌ தொடர்நிலையில்‌ இணைக்கும்போது 
குறைவடைதல்‌ 
(4) இரண்டூ விரியலாக்கிகளுக்கும்‌ மின்வழங்கலை மேற்கொள்ள வேண்டியேற்படுவதனால்‌ வோல்ற்றளவு 
குறைவடைதல்‌ 








39. மின்காந்த அலைகள்‌ தொடர்பான பிழையான கூற்று எது? 
(1) ஒளியின்‌ வேகத்தில்‌ பயணிப்பதுடன்‌ வெற்றிடத்தினூடாகவும்‌ பயணிக்கும்‌. 
(2) மின்புலம்‌, காந்தப்புலம்‌ ஆகியன ஒன்றுக்கொன்று செங்குத்தாக அமையும்போது பிறப்பிக்கப்படும்‌ அலை 
வகையாகும்‌. 
(3) ஒலியின்‌ வேகத்துடன்‌ பயணிப்பதுடன்‌ வெற்றிடத்தினூடாகவும்‌ பயணிக்கும்‌. 
(4) ஒலியலைகளை விட அதிக தூரத்துக்குப்‌ பயணிப்பதுடன்‌ அது தொலைக்‌ கட்டூப்பாட்டுக்கெனவும்‌ 
பயன்படுத்தப்படும்‌. 


40. NVQ சான்றிதழைப்‌ பெற்றுக்கொள்வதற்கு எந்த நியமங்களுக்கு அமைவாகப்‌ பயிற்சி பெறப்பட வேண்டும்‌? 
(1) தேசிய தேர்ச்சி நியமங்கள்‌ 
(2) பாடத்திட்டத்திலுள்ள அறிமுறை, செய்முறைப்‌ பகுதிகள்‌ 
(3) பாடநூல்கள்‌ 
(4) பாடத்திட்டத்திலுள்ள செய்முறைப்‌ பகுதிகள்‌ 
XE 


90 - வடிவமைப்பும்‌ மின்‌, இலத்திரனியல்‌ தொழினுட்பவியல்‌ (புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌) - க.பொ.த (சாதாரண தற)ப்‌ பரீட்சை - 2019 - இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. வு] 





Download Past Papers at : www.freebooks. Ik 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 


.6650,65. (830.௫) Desc - 2019 
க.பொ.த (சா.தர)ப்‌ பரீட்சை - 2019 


பாட இலக்கம்‌ : 


z H 
l EEATT eet eee tee a ee et ங்கு 


கும்மு : வடிவமைப்பும்‌ மின்‌, இலத்திரனியல்‌ தொழினுட்பவியலும்‌ = 


பாடம்‌ 


I கஜ - SEmMGz 
1 பத்திரம்‌ - விடைகள்‌ 





| சுக்கு 0060060088 படா டட டட LPL TT 


A 


2 


4 


௪ ௪௪ ௪௧௭௪௪ நச 


2 


2 


கிம்க்க்ம்கிக்குக்க்கிக்கிககில்‌ 


3 


சக ககக கா உல 


குக கக கக க க 


3 


2 


இக ககம 


4 


இருக்க கருக்க ர்க 


A 


3 


Tree acre Torte ௬. 


2 


இக்க I] 


LIAL GAL GILG LSS 


2 


இஙகக 


A 


NN 


3 


இக ௪௫ க 


3 


LLL ETE EEE ef 


3 


LPP TEE TET ட்ப 


இக்க க்க எக 





2 


A 


4 


படக்க) 


2 


இக்கு உக வக 


A 


Sh க்கு குக்கி EEE KEK TED 


எற்கு ௪ எ 


4 


இருக ககக க 


Bas 
புள்ளி வீதம்‌ 


01X40 = 40 


ல்ல 88௦2௦ ற 


Sode cooce) 
ஒரு சரியான விடைக்கு 


விசேட அறிவுறுத்தல்‌ 
QS ஜஜ / மொத்தப்‌ புள்ளிகள்‌ 


ணை எனை: பணை சண மானை: (சாண. பனை: பறை சனை ணு ண என: எனன நான ஈன: என! நன mm, Cm mm நான என. எனன நானா எனன (எண சன எனன நான ஈன: எனன நான எனன நான! எனன (என நன எனன மான (சான ee eee ee 


Sam Hcqend caon 806 NLC குலம்‌ EID BON CHA AREA லே. 
ou SN Bae epi ig sak அமைய பல்தேர்வு வினாக்களுக்குரிய புள்ளிகளை பல்தேர்வு 


a0. டக 


HOSE BED 6௮505 
90 - வடிவமைப்பும்‌ மின்‌, இலத்திரனியல்‌ தொழினுட்பவியல்‌ (புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌) - க.பொ.த (சாதாரண தர)ப்‌ பரீட்சை - 2019 - இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. 





I oped gò cag 


சரியான விடைகளின்‌ தொகை பத்திரம்‌ I இன்‌ மொத்தப்புள்ளி 





Download Past Papers at : www.freebooks. Ik 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 


புதிய பாடத்திட்டம்‌ 
வடிவமைப்பும்‌ மின, இலத்திரனியல்‌ தொழினுட்பவியலும்‌ 11] 


1. (i) திண்மமொன்றின்‌ சமவளவுத்‌ தோற்றம்‌ பின்வரும்‌ உருவில்‌ காட்டப்பட்டுள்ளது. 


C 


| 








(எல்லா அளவீடுகளும்‌ mm இலாகும்‌.) 


மேற்குறித்த சமவளவு உருவிற்கேற்ப, 

அம்புக்குறி & இன்‌ திசையில்‌ முன்னிலைத்‌ தோற்றத்தையும்‌ 

அம்புக்குறி $ இன்‌ திசையில்‌ பக்கத்‌ தோற்றத்தையும்‌ 

அம்புக்குறி C இன்‌ திசையில்‌ திட்டப்படத்தையும்‌ 
செங்குத்தெறியக்‌ கோட்பாட்டின்‌ மூன்றாங்‌ கோண முறைக்கமைய வரைக. பயன்படுத்தப்பட வேண்டிய 
அளவிடை 1: 1 ஆகும்‌. 





90 - வடிவமைப்பும்‌ மின்‌, இலத்திரனியல்‌ தொழினுட்பவியல்‌ (புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌) - க.பொ.த (சாதாரண தற)ப்‌ பரீட்சை - 2019 - இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. 


Download Past Papers at : www.freebooks. Ik 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 





(1) 


பந்‌ நாற்றம்‌” 


(1) - மூன்நிலைத்‌ தோற்றம்‌ 





X அரைவட்டத்திற்குரிய மையம்‌ குறிப்பிட்டால்‌ O1 புள்ளி 
344 அரைவட்ட வில்‌ வரைதல்‌ 01 புள்ளி 
%  நிலைக்குத்துக்‌ கோடுகளுக்கு 01 புள்ளி 
X சுற்றுக்‌ கோடுகளுக்கு O1 புள்ளி 

(04 புள்ளிகள்‌ ) 

- பக்கத்‌ தோற்றம்‌ 

% மறைந்த பகுதியை புள்ளிக்‌ கோட்டால்‌ காட்டியிருப்பின்‌ 01 புள்ளி 
X சுற்றுக்‌ கோடுகளுக்கு 01 புள்ளி 
%  நிலைக்குத்துக்‌ கோடுகளுக்கு 01 புள்ளி 

(03 புள்ளிகள்‌) 


Download Past Papers at : www.freebooks. Ik 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ 


அந்தரங்கமானது 
- திட்டப்படம்‌ 
44 இரண்டு மறைந்த கோடுூகளுக்கும்‌ 02 புள்ளிகள்‌ 
X சுற்றுக்‌ கோடுகளுக்கு 01 புள்ளி 


(08 புள்ளிகள்‌ ) 


- பொதுவான புள்ளிகள்‌ 


% மூன்றாம்‌ கோணம்‌ குறியீட்டினால்‌ குறித்துக்‌ காட்டியிருப்பின்‌ ௦1 புள்ளி 
% அளவீடுகள்‌ குறித்துக்‌ காட்டியிருப்பின்‌ 01 புள்ளி 
% தோற்றங்கள்‌ பெயரிடப்பட்டிருந்தால்‌ O1 புள்ளி 
% மூன்றாம்‌ கோணத்தில்‌ வரைந்திருந்தால்‌ O1 புள்ளி 
X நேர்த்தி O1 புள்ளி 


(ஏதாவது ஒரு தோற்றத்தில்‌ மத்தியகோடூ காட்டப்பட்டிருந்தால்‌ பிழையில்லை ) 
(05 புள்ளிகள்‌ ) 
( ஒவ்‌ வினாவிற்குரிய மொத்தப்புள்ளிகள்‌ 15) 


(11) மையங்களுக்கிடையிலான தூரம்‌ 100mm ஐயும்‌ 25mm வீதம்‌ ஆரைகளையும்‌ கொண்ட இரண்டு 
வட்டங்களை வரைந்து, அவற்றுக்குப்‌ பொதுவான புறத்தொடலியொன்றை வரைக. 





(11) 





344 இரு வட்டம்‌ வரைதல்‌ ௦2 புள்ளிகள்‌ 
% செங்குத்து வரைதல்‌ 01 புள்ளி 
X இரண்டு வட்டங்களுக்கிடையான தூரம்‌ சரியாயின்‌ 01 புள்ளி 
344  தொடலி வரைதல்‌ 01 புள்ளி 

(மொத்தம்‌ 05 புள்ளிகள்‌ ) 


Download Past Papers at : www.freebooks.Ik 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 


2. GV நேரோட்ட வழங்கி, அழுத்தும்‌ வகை ஆளி (5) ஆகியன மூலம்‌ 230V ஆடலோட்ட மின்குமிழைக்‌ 
கட்டுப்படுத்துவதற்காகத்‌ தயாரிக்கப்பட்ட சுற்று உருவில்‌ காட்டப்பட்டூள்ளது. 





(1) இருவாயி D, இன்‌ தொழிற்பாடூ யாது? 

(11) மேற்குறித்த சுற்றின்‌ தொழிற்பாட்டை விவரிக்குக. 

(111) இந்தச்‌ சுற்றினைப்‌ பயன்படுத்தும்போது முகங்கொடுக்க நேரிடும்‌ பிரதான பிரச்சினையை விவரிக்குக. 
(iv) அந்தப்‌ பிரச்சினையைத்‌ தீர்க்கும்‌ விதத்தை விளக்குக. 








(1) % மின்கலம்‌ பழுதடைவதைத்‌ தடுக்க அல்லது மின்கலத்தினைப்‌ பாதுகாக்க 
% அஞ்சலிக்கு மின்னோட்டம்‌ நிறுத்தப்படும்‌ போது மின்கலத்திற்கு செல்லும்‌ மின்னோட்டத்தினைத்‌ 
கடுக்கும்‌. 
% பின்‌ மின்னியக்க விசையின்‌ மூலம்‌ ஏற்படும்‌ மின்னோட்டத்தினைத்‌ தடுக்கும்‌. 


(ஏதேனும்‌ ஒரு எழுதியிருப்பின்‌ விடை 2 புள்ளிகளும்‌ வழங்குக. ) 


5 ஆளி இணைக்கப்படும்‌ பொழுது அஞ்சலியில்‌ காந்த விசை ஒன்று உருவாக்கப்படும்‌. 

S ஆளி இணைக்கப்படும்‌ போது அஞ்சலியில்‌ இணைப்பு ஒன்று ஏற்படுத்தப்படும்‌. 

அஞ்சலியில்‌ இணைப்பு ஏற்படூத்தப்படூவதால்‌ AC மின்னோட்டம்‌ பாய்ந்து 60 W மின்குமிழ்‌ ஒளிரும்‌. 
5 ஆளி நிறுத்தப்பட்டாலும்‌ மின்னோட்டம்‌ தொடர்ச்சியாகப்‌ பாயும்‌ 


(மேற்படி விடைகளுடன்‌ பொருந்தக்‌ கூடிய விடைகள்‌ எழுதியிருப்பின்‌ 08 புள்ளிகள்‌ வழங்குக. ) 
அல்லது 
% S ஆளி Off செய்யப்பட்டாலும்‌ தொடர்ச்சியாக மின்குமிழ்‌ ஒளிரும்‌ 


(111) % 5 Seon off செய்தாலும்‌ தொடர்ச்சியாக மின்குமிழ்‌ ஒளிரும்‌. 
a தொடர்ச்சியாக மினகுமிழ்‌ ஒளிரும்‌. 
% ஒரு தடவை ஒளிரச்‌ செய்த மின்குமிழ்‌ தொடர்ந்து ஒளிர்ந்த வண்ணம்‌ இருக்கும்‌. 
3%  இச்சுற்று தொடர்ச்சியாக இயங்கும்‌. 


(ஏதேனும்‌ விடையொன்று இருப்பின்‌ 08 புள்ளிகள்‌ வழங்குக. ) 


(iv) Normaly Close ஆளி ஒன்று சுற்றில்‌ இணைக்கப்பட வேண்டும்‌. 
(02 புள்ளிகள்‌. ) 





90 - வடிவமைப்பும்‌ மின்‌, இலத்திரனியல்‌ தொழினுட்பவியல்‌ (புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌) - க.பொ.த (சாதாரண தற)ப்‌ பரீட்சை - 2019 - இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. 


Download Past Papers at : www.freebooks. Ik 





இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 


3. (i) நியோன்‌ சோதிப்பானின்‌ (Neon tester) வரிப்படத்தை வரைந்து, அதன்‌ பகுதிகளைப்‌ பெயரிடூக. | 

(11) நுண்‌ சுற்றுடைப்பானின்‌ தொழிற்பாட்டை விளக்குக. | 

(111) வீட்டு மின்சுற்றுகளில்‌ பயன்படுத்தப்படும்‌ மீதியோட்டச்‌ சுற்றுடைப்பான்‌௧ளில்‌ (RCCB) 30 mA த்‌ 

குறிப்பிடப்பட்டுள்ள பெறுமானம்‌ யாது? விளக்குக. | 

(iv) தனிமுனைவு இருவழி (SPDT) ஆளிகள்‌ இரண்டைப்‌ பயன்படுத்தி மாடிப்‌ படிக்கட்டிலுள்ள 
மின்குமிழொன்றைக்‌ கட்டூப்படுத்தக்கூடிய சுற்றினை வரைந்து, அதன்‌ பகுதிகளைப்‌ பெயரிடூக. 

















புவித்தொடுப்பு செய்யும்‌ ஆணி 


X படம்‌ சரியாக வரைந்து 8 அல்லது 4 பகுதிகளுக்கு பெயரிட்டால்‌ 02 புள்ளிகள்‌ 
% 1 அல்லது 2 ஒற்கு பெயரிட்டால்‌ 01 புள்ளி 


(11) Du சுற்றின்‌ ஊடாக உயர்‌ மின்னோட்டம்‌ ஒன்று பாயும்‌ போது ஏற்படும்‌ விபத்தினைத்‌ தடுக்கும்‌. 
அல்லது 
சுற்று ஒன்றின்‌ ஊடாக உயர்‌ மின்னோட்டம்‌ பாயும்‌ போது நுண்‌ சுற்றுடைப்பான ON செய்யப்பட்டு 


மின்னோட்டம்‌ Off செய்யப்படும்‌. 
( மேற்படி விடைகளை ஒத்த விடைகள்‌ எழுதியிருப்பின 02 புள்ளிகள்‌ வழங்குக. ) 
(111) %  RCCB யின்‌ உணர்‌ திறனைக்‌ குறைக்கின்றது. 


%  சமநிலையற்றமின்னோட்டம்‌ 301A விடஅதிகமாக இருந்தால்‌ CCB யினூடு மின்னோட்டத்தினை 
செல்ல விடும்‌. 30 MA விட மின்னோட்டம்‌ குறையும்‌ சந்தர்ப்பத்தில்‌ RCCB தொழிற்படுவதை 


நிறுத்தி விடும்‌. 


( மேற்படி விடையினை எழுதுயிருப்பின்‌ 08 புள்ளிகள்‌ வழங்குக. ) 


(iv) 





% மேற்படி சுற்றுக்களைப்‌ போல்‌ ஏதேனும்‌ ஒன்றை சரியாக வரைந்திருப்பின்‌ 02 புள்ளிகளை 
வழங்குக. 
%  சுற்றுக்குரிய பகுதிகளை பெயரிட்டிருப்பின்‌ 01 புள்ளி வழங்குக. 
(மொத்தம்‌ 03 புள்ளிகள்‌) 


90 - வடிவமைப்பும்‌ மின்‌, இலத்திரனியல்‌ தொழினுட்பவியல்‌ (புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌) - க.பொ.த (சாதாரண தற)ப்‌ பரீட்சை - 2019 - இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. 





Download Past Papers at : www.freebooks. Ik 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 


4. சுழற்சி இயக்கத்தை நேர்கோட்டு இயக்கமாக மாற்றீடு செய்யும்‌ பொறிமுறை கீழே காட்டப்பட்டூுள்ளது. 





<— செலுத்துந்‌ தண்டூ 


(1) சுழற்சி இயக்கத்தைப்‌ பெறுவதற்காகப்‌ பயன்படுத்தும்‌ மோட்டர்‌, நிலையான காந்தங்களைக்‌ கொண்ட 
நேரோட்ட மோட்டராகும்‌. அதனைப்‌ பயன்படுத்தி செலுத்துந்‌ தண்டை இரண்டு திசைகளிலும்‌ இயங்கச்‌ 
செய்வதற்கு யாது செய்யவேண்டும்‌? 

(11) மேலே (1) இலுள்ள இயக்கத்துக்கெனப்‌ பயன்படுத்த வேண்டிய ஆளியைப்‌ பெயரிடூக. 

(iii) நீங்கள்‌ குறிப்பிடும்‌ ஆளி மூலமாக மோட்டரை இரண்டு திசைகளிலும்‌ இயங்கச்‌ செய்வதற்குப்‌ 
பயன்படுத்தக்கூடிய சுற்றினை வரைக. 


(iv) இந்த இயக்க மாற்றீட்டுக்காக மோட்டரின்‌ அச்சுடன்‌ இணைக்கத்தக்க வேறு முறையொன்றைக்‌ 
குறிப்பிடுக. 


(1) மோட்டாரின்‌ முனைவுகளை மாறி இணைத்தல்‌ ( மின்கலத்தின்‌ நேர்முணைவினை ) மோட்டாரின்‌ மறை 
முனைவுடனும்‌ மின்‌ கலத்தின்‌ மறைமுனைவினை மோட்டாரின்‌ நேர்முனைவுடனும்‌ இணைத்தல்‌. 
( சரியாக விடை எழுதியிருப்பின்‌ 2 புள்ளிகள்‌ வழங்குக ) 
(11) DPDT ஆளி அல்லது இருமுனை இரு வழி ஆளி 


( ஏதேனும்‌ ஒரு விடை எழுதியிருப்பின்‌ 2 புள்ளிகள்‌ வழங்குக ) 


(iii) 





அல்லது 


90 - வடிவமைப்பும்‌ மின்‌, இலத்திரனியல்‌ தொழினுட்பவியல்‌ (புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌) - க.பொ.த (சாதாரண தற)ப்‌ பரீட்சை - 2019 - இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. 





Download Past Papers at : www.freebooks.Ik 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ 





சரியாக மோட்டார்‌ இணைப்பினை ஏற்படுத்தியிருந்தால்‌ 
DPDT ஆளி இணைப்பு சரியாக ஏற்படுத்தியிருப்பின்‌ 
முழுமையான சுற்று வரைபடம்‌ சரியாயின்‌ 


ae 
ae 
ae 


அந்தரங்கமானது 


01 புள்ளி 
01 புள்ளி 
O1 புள்ளி 


(மொத்தம்‌ 03 புள்ளிகள்‌) 


(iv) தரங்கு பற்சில்லு மூலமாக 
இயக்க வழங்கி மூலமாக (Cam) 


சங்கிலி மூலமாக 


He kkk 


வார்ப்பட்டி மூலமாக 
( ஏதேனும்‌ ஒரு விடை எழுதியிருப்பின்‌ 3 புள்ளிகள்‌ வழங்குக ) 


5. விரியலாக்கியாகப்‌ பயன்படூத்துவதற்கென திரான்சிற்றரொன்று இணைக்கப்பட்டுள்ள விதம்‌ உருவில்‌ 


காட்டப்பட்டுள்ளது. 
(1) திரான்சிற்றர்‌ கோடலுறச்‌ செய்யப்பட்டுள்ள விதத்தைப்‌ பெயரிடுக. 
(ii) பல விரியலாக்கல்‌ படிமுறைகளைக்‌ கொண்ட விரியலாக்கியில்‌ 
மேலே (1) இல்‌ கோடலுறச்‌ செய்தலுடனான விரியலாக்கியை 
இடத்தக்க மிகப்‌ பொருத்தமான இடம்‌ யாது? 
(iii) Veg =9 V, R, = 1000 2 எனின்‌, J, இன்‌ பெறுமானத்தைத்‌ துணிக. 
(iv) இந்தச்‌ சுற்றினை செப்புக்‌ கீலங்களிலான பலகையில்‌ (Strip 
Board) ஒருங்குசேர்ப்பதற்கு உத்தேசிக்கப்படின்‌, அதற்குத்‌ 
தேவையான உபகரணங்கள்‌, கருவிகள்‌ அடங்கிய பட்டியலைத்‌ 
= தயார்செய்க. 


(1) சுயகோடல்‌ (Self bias) 


( சரியாக எழுதியிருப்பின்‌ 2 புள்ளிகள்‌ வழங்குக ) 


(11) % முன்‌ விரியலாக்கி (Pre Amplifire) 
அல்லது 
X ஆரம்ப விரியலாக்கி 
( ஏதேனும்‌ ஒரு விடை எழுதியிருப்பின்‌ 2 புள்ளிகள்‌ வழங்குக ) 





10 V 


90 - வடிவமைப்பும்‌ மின்‌, இலத்திரனியல்‌ தொழினுட்பவியல்‌ (புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌) - க.பொ.த (சாதாரண தற)ப்‌ பரீட்சை - 2019 - இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. 





Download Past Papers at : www.freebooks. Ik 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 


(iii) V=IR 
Me Vag Le O1 புள்ளி 
> =ILRL 
IL = 5/1000 =5 mA ௦2 புள்ளிகள்‌ 
Or 
0.005 A 
(மொத்தம்‌ 03 புள்ளிகள்‌) 
(iv) உ பல்மானி (Multi metter) 
© பற்றாசுக்‌ கோல்‌ 
© ஈயம்‌ உறிஞ்சி 
© மூக்குக்‌ குறடு 
© வெட்டும்‌ குறடு 
© வலுவழங்கி (Power Supply) 
X இரண்டு விடைகள்‌ எழுதியிருப்பின்‌ 01 புள்ளி 
44 நான்கு விடைகள்‌ எழுதியிருப்பின்‌ 02 புள்ளிகள்‌ 
44 ஆறு விடைகள்‌ எழுதியிருப்பின்‌ 03 புள்ளிகள்‌ 
(மொத்தம்‌ 03 புள்ளிகள்‌) 





Download Past Papers at : www.freebooks.Ik 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 
6. 141555 தொகையிடும்‌ சுற்று இடப்பட்ட ஒற்றை நிலைமைப்‌ பல்லதிரிச்‌ (Monostable Multivibrator) சுற்று 
உருவில்‌ காட்டப்பட்டுள்ளது. 


Vec 





(1) ஒற்றை நிலைமைப்‌ பல்லதிரி என்றால்‌ என்ன? 
(ii) மேலே (1) இல்‌ குறிப்பிட்டகற்கு அமைய அழுத்தும்‌ வகை ஆளி 5 இனை கணமொன்றில்‌ மூடித்‌ 
திறக்கும்போது பயப்புச்‌ சமிக்ஞையின்‌ வடிவம்‌ யாது? 
(111) பயப்புச்‌ சமிக்ஞை நிலவும்‌ காலத்தை மாற்றுவதற்கு எந்தச்‌ சாதனத்தின்‌ பெறுமானம்‌ மாற்றப்பட 
வேண்டும்‌? 
(iV) இந்தச்‌ சுற்றினைப்‌ பயன்படுத்தத்தக்க சந்தர்ப்பமொன்றை விவரிக்குக. 
(1) AX பயப்பு நிலையாக காணக்கூடிய சந்தர்பமொன்று மாத்திரம்‌ காணப்படும்‌ போது பயப்புடனான 
சுற்று ஏக நிலையான பல்லதிரி எனப்படும்‌. 
% சுற்றின்‌ பயப்பினை மாற்றுவதற்கு பெய்ப்புக்கு மறை / நேர்‌ துடிப்பு ஒன்றினை வழங்குதல்‌ 
அல்லது 
%  நேர்‌/மறைதுடிப்பினை பெய்புக்கு வழங்கும்‌ பொது தற்காலிகமாக பயப்பு மாறி மீண்டும்‌ ஆரம்ப 
நிலைக்கு வரும்‌ சுற்று 
( 02 விடைகள்‌ எழுதியிருப்பின்‌ 3 புள்ளி வழங்குக, 01 விடை எழுதியிருப்பின்‌ 02 புள்ளிகள்‌ வழங்குக ) 


(11) 





ஒப்‌ பகுதி வரையப்படாவிட்டாலும்‌ புள்ளியை வழங்குக. 


% படம்‌ சரியாக வரைந்திருப்பின்‌ 01 புள்ளி வழங்குக. 
% படத்தில்‌ V, OV என்பன குறிப்பிட்டிருந்தால்‌ 01 புள்ளி வழங்குக. 
(மொத்தம்‌ 02 புள்ளிகள்‌ ) 


CO 


(111) R, அல்லது C,, R C, 
( ஏதேனும்‌ ஒன்றினை எழுதியிருப்பின்‌ 2 புள்ளிகள்‌ வழங்குக ) 


GV) கணப்‌ பொழுதில்‌ மின்குமிழினை ஒளிரச்‌ செய்ய முடியும்‌ (03 புள்ளிகள்‌ ) 





90 - வடிவமைப்பும்‌ மின்‌, இலத்திரனியல்‌ தொழினுட்பவியல்‌ (புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌) - க.பொ.த (சாதாரண தற)ப்‌ பரீட்சை - 2019 - இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. 


Download Past Papers at : www.freebooks. Ik 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 


7. சேர்மானத்‌ தருக்கச்‌ சுற்றொன்று கீழே தரப்பட்டுள்ளது. 


A 


B 


(1) மேற்குறித்த சுற்றிலுள்ள தருக்கப்‌ படலைகளைப்‌ பெயரிடுக. 

(11) Z இன்‌ பயப்புக்கான பூலியன்‌ கோவையை எழுதுக. 

(ili) Z இன்‌ பயப்புக்கான உண்மை அட்டவணையை எழுதுக. 

(iV) மேற்குறித்த சுற்றிலிருந்து பயப்பைப்‌ பெறுவதற்குப்‌ பயன்படுத்தக்கூடிய தனிப்படலை யாது? 


(1) NAND, NOR 


(இரண்டும்‌ சரியாக எழுதியிருப்பின்‌ 2 புள்ளிகளும்‌ 1 சரியாக எழுதியிருப்பின்‌ 1 புள்ளியும்‌ வழங்குக ) 


(ii) Z=A+B அல்லது A+B 


( சரியாக எழுதியிருப்பின்‌ 8 புள்ளிகள்‌ வழங்குக ) 





( உண்மை அட்டவணை சரியாக எழுதியிருப்பின்‌ 03 புள்ளிகள்‌ வழங்குக ) 


Gv) NAND 
( சரியாக எழுதியிறாப்பின்‌ 2 புள்ளிகள்‌ வழங்குக ) 





90 - வடிவமைப்பும்‌ மின்‌, இலத்திரனியல்‌ தொழினுட்பவியல்‌ (புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌) - க.பொ.த (சாதாரண தற)ப்‌ பரீட்சை - 2019 - இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. 


Download Past Papers at : www.freebooks. Ik 


Dear students! 

VVe have Past Papers and 
Answers (Marking 
Schemes), Model Papers 
and Note books for 
English, Tamil and Sinhala 
Medium). 


Please visit : 
www.treebooks.|k 


or click on this page to vist our site! 


